








புனரமைப்பே எமது மூச்சு 


ஞீ 


பதிப்பு 


வைகாசி 1993 


கூ 


அச்சி௫தல்‌ 


தமிழ்‌ முரசு அச்சகம்‌ 
வவுனியா 


வெளியீடு 


புனர்வாழ்வுப்‌ பிரிவு 
ஜனநாயக மக்கள்‌ வி௫தலை முன்னணி 


Rs. 10/- 


அட்டைப்படங்கள்‌ 


மூதூர்‌ 59 ம்‌ மைல்‌ அகதிமுகாம்‌ 
திருமலை கிளப்பன்பேக்‌ உரக்களஞ்சிய அகதிமுகாம்‌ 





பசு? அ. அணை 








“காலத்தினால்‌ செய்த நன்றி சிறிதெனினும்‌ 
ஞாலத்தின்‌ மாணம்‌ பெரிது” 





அன்பான தமிழ்‌ மக்களே! 


நீங்கள்‌ ஏற்றுக்கொன்னாமலே உங்கள்மீது திணிக்கப்ப டுள்ள பாசிசப்‌ பேரின்‌ முன்றாவது ஆண்டு நிறைவும்‌ நெருங்கிக்‌ 
கொண்டிருக்கிறது. த.மிழ்‌ மக்கணின்‌ எதிர்காலமோ தினம்‌ தினம்‌ நெருங்கிக்‌ கொண்டிருக்கிறது. தமிழ்‌ மக்களின்‌ ஆயுதர்‌ 
போராட்ட வரலாற்றின்‌ பக்கங்களில்‌ ரலிகனாலும்‌, அரசாலும்‌ தமிழ்‌ மக்கள்‌ மீது திணித்து விடப்பட்டுள்ள தற்போதைய 


யுத்த வரலாறு மிகவும்‌ கொடியதானது. வேதனை மிக்கது. இழப்புகளால்‌ மட்டுமே எழுதப்படுகிறது. 


மரர வழி யுத்த முறைக்கு கெரில்லா தாக்குதல்கள்‌ மாற்றப்பட்டதன்‌ விளைவு இவ்வளவு மோசமானதாக 
அமைந்து விடு.ம்‌ என்பதை புலிகள்‌ நம்ரியிருக்கவும்‌ மாட்டார்கள்‌, எதிர்பார்த்திருக்கவும்‌ மாட்டார்கள்‌. 
நிலய்யப்புகளின்‌ மீதான தமது கட்டுப்பாட்டை தக்க வைத்துக்‌ கொள்ள முடியாத புலிகளின்‌ யுத்த வெறியின்‌ 
விளைவ . மறுபுறத்தில்‌ இராணுவத்தின்‌ கண்மூடித்தனமான, ஆக்ரோஷமான முன்னேற்றநகளிற்கு பாரம்‌ பரிய 
தமிழ்‌ கிராமங்களையும்‌, எமதினத்தின்‌ இளைய தலைமுறையினரையும்‌ பலியாக்கிவிட்டது. 


மரர வழி யுத்த முறைக்கு முகம்‌ கொடுத்து எதிரியை முறியடித்து நிலப்பரப்பை மீட்கும்‌ உத்வேகத்தில்‌ தமது 
நடவடிக்கைகளை ஆரம்ரிதீத சிறீலங்கா இராணுவம்‌ தனது முழுப்பலத்தையும்‌ பயன்படுத்தி இயன்றளவு 
நிலப்யப்ரை தன்‌ வசப்படுத்தி விடுவது என்பதில்‌ கங்கணங்க!ட்டி நின்றது. விளைவு, கிராமங்கள்‌ அழிக்கப்பட்டன. 
கால்நடைகள்‌, பமயிர்நிலங்கள்‌ சேதமாக்கர்பா ன. ஏராளமான மக்கள்‌ கிழக்கு கரையோர நிலப்பரப்புகள்‌ 
முழுதுமாக அகதிமுகாம்களை நிரந்தரமாக உருவாக்கிக்‌ கொண்டனர்‌. கல்வி, சுகாதாரம்‌, உணவு, உடை 
போன்ற அடிப்படை வசதிகள்‌ மறுக்கப்பட இனமாக தமிழினம்‌ மாற்றப்பட்டது. 


வடக்கில்‌ ஷெல்‌ அடிகளும்‌, குண்டு வீச்சுகளும்‌, இராணுவ முன்னேற்றங்களும்‌ எமதினத்தின்‌ இனத்துவ 
பணர்ப்கள்‌ சிதைந்து போய்‌ விட வழிகளை ஏற்படுத்திக்‌ கொடுத்துக்‌ கொண்டிருக்கின்றன. இன்று வாரம்‌ 
கடல்‌ பாதுகாப்பு வலயம்‌, இராணுவ விஸ்தரிப்பு வலயம்‌ போன்ற இராணுவ வலயங்களால்‌ க.ற்றிவளைக்கப்பாட்ட 
ஒர்‌ திறந்த வெளிச்‌ சிறைக ட மாகிவிட்டது. மக்கள்‌ அடைக்கப்பட நிலையில்‌ அடிப்படை வசதிகளின்றி 
பருலிகளாலும்‌, அரசினாலும்‌ அடக்கப்பட்டுள்ளனர்‌. 


கருத்துச்‌ சுதந்திரம்‌, எழுத்துச்‌ சுதந்திரம்‌ மட்டுமன்றி உயிர்வாழும்‌ உரிமைகட வட ரல மக்களிற்கு 
கேள்விக்குறியாகி விட்டது. மனித உரிமை மீறல்கள்‌ உச்சக்கட்டத்தை அடைந்து விட்டன. புலிகளின்‌ வதை 
முகாம்களில்‌ மாற்று கருத்துக்‌ கொண்டவர்களும்‌ மனிதாபிமானம்‌ பற்றி பேசியவர்களு.ம்‌ வெந்து 
கொண்டிருக்கின்றனர்‌, சிலர்‌ மண்ணுள்‌ புதைக்கப்படுகின்றனர்‌. 


இராணுவ வலய விஸ்தரிப்புகளால்‌ ஏற்படும்‌ இடநெருக்கடி மேலும்‌ மேலும்‌ பஞ்சம்‌, பிணி என்ற நிலைக்கு 
சாதாரண மக்களை தள்ளி விடிகிறது. புதிது புதிதாக மனநோயாளிகள்‌ தெருக்களில்‌ தோன்றுகிறார்கள்‌. 
இறய்பு வீதம்‌ அதிகரித்துக்‌ கொண்டே செல்கிறது. நோய்களினால்‌ மரணிப்பவர்களின்‌ தொகையும்‌ அங்கவீனர்களாக 
பிறக்கும்‌ சிசுக்களின்‌ தொகையும்‌ என்றுமில்லாதவாறு யெருகிவிட்டது. 


கல்விக்கட ங்கள்‌ தெருக்களிலும்‌, மரநிழல்களிலுமாக மரற்றப்பட்டு விட்டன. அப்பியாசக்‌ கெர்றிகள்‌, 
உரகரணங்கள்‌ எதுவுமின்றி கல்வி நிலை சீரழிக்கப்பட்டுள்ளது. போராட்டத்தின்‌ போக்கில்‌ பிடிப்பில்லாத . 
இளைஞர்கள்‌ புலிகளின்‌ கடுமையான போக்குவத்து விதிகளையும்‌ மீறி உரிய “ஒழுங்கு "கஞளூடாக 
வடரலத்தை விட்டு ஓடிக்‌ கொண்டேயிருக்கிறார்கள்‌. வசதி படைத்தவன்‌ பிறதேசங்களிலும்‌, வசதியற்றவன்‌ 
கொழும்பு நகரிலும்‌ அடிப்படை வாழ்வை உறுதிப்படுத்த தஞ்சம்‌ ப 





ஆயுத மோகத்தில்‌ அலைக்கழிக்கர்பட்டுக்‌ கொண்டிருக்கும்‌ க்கல்‌ புதிய தலைமுறைகள்‌ யுத்த கருவிகளை 
தவிர வேறெதையுமே தெரிந்து வைத்திராத காட்டு மிராண்டி சமூக வாழ்வை நோக்கி அவர்களை 
அறியாமலேயே தள்ளப்‌ ட்டுக்‌ கொணர்டிழுக்கிறார்கள்‌. எதிர்கால சந்ததியின்‌ நிகழ்கால அழிவை கண்டும்‌ கூட 
அதைத்‌ தடுத்திட முடியாத இயலாமையில்‌ மூத்தவர்கள்‌ கண்ணீர்‌ வடிக்கிறார்கள்‌. 


மறுபுறத்தில்‌ கிழக்கில்‌ பெரும்‌ பகுதி விடுவிக்கப்பட்ட பிரதேசங்கள்‌ என பிரகடணப்படுத்தப்பாட்டாலும்‌ கூட 
அகதிமுகாம்‌ வாழ்க்கையில்‌ எந்தவித மாற்றத்தையும்‌ ஏம்‌ மக்களால்‌ காணமுடியவில்லை. கிழக்கின்‌ எல்லைப்‌ 
நற கிராமங்கள்‌ நிரந்தரமாக அழிக்கப்படுகின்றன. தமிழ்‌ மக்களின்‌ பூர்வீக கிராமங்கள்‌ என்ற அடையாளங்கள்‌ 
நீண்ட நாள்‌ யுத்தத்தில்‌ தொலைக்கப்படுகின்றன. அகன்ற கிழக்கு மாகாணத்திலான தமிழ்‌ குடிசன பரம்பல்‌ 
கரையோரரப்பகுதிகளிற்கு ஒடுக்கப்பட்டு விட்டது. மறுபுறத்தில்‌ துரித அபிவிருத்தி என்ற பெயரில்‌ சிங்கள 
மக்கள்‌ வடகிழக்கின்‌ வெளிப்புறத்தில்‌ இருந்து கொண்டுவரப்பட்டு பாரம்பரிய தமிழ்‌ கிராமங்களிலும்‌ - தமிழ்‌ 
மக்கள்‌ கைவிட்டு சென்ற நிலங்கள்‌ -அரச காணிகளிலும்‌ அத்துமீறிக்‌ குடியேற்றப்பட்டு கிழக்கு மாகாணத்தை 
சிங்கள மயமாக்கும்‌ திட்டம்‌ வேகமாக நடைமுறைப்‌ படுதத.ப்படுகிறது. 











2; 2 
க 
இந்நாட்டின்‌ சிங்கள ரேரினவாதகட்சிகளும்க.ட, தெற்கில்‌ எந்தவித தாக்கத்தையும்‌ ஏற்படுத்தாமல்‌ வடக்கு 
கிழக்கில்‌ ம1்டுப்படுத்தப்பட்டுள்ள பயனற்ற யுத்தத்தினை தொடர்ந்தும்‌ இந்த நிலையில்‌ வைத்திருப்பதன்‌ 
மூலம்‌ தமிழினத்தை கிழக்கில்‌ கிறுபான்மையாக்கி கிதறடிக்கவும்‌, வடக்கில்‌ அரசியல்‌ அநாதைகளாக்கி, 
அகதிகளாக ஓடவிட்டு ஆரோக்கியமற்ற, தேசிய இனம்‌ பண்புகளை இழந்த உதிரி இனக்குழு என்ற நிலைக்கு 
கொண்டு வரவும்‌ இணைந்து செயற்படுவதை உணரமுடிகிறது. இதன்‌ மூலம்‌ தமிழ்‌ தேசிய வாதத்தின்‌ 
முதுகெலும்பை உடைத்தெறிந்து விடலாம்‌ என நம்புகின்றன போல டுதரிகிறது. 








இந்த நிலையில்‌ தமீழீழ மக்கள்‌ விடுதலைக்‌ கழகத்தின்‌ அரசியல்‌ பிரிவாகிய ஜனநாயக மக்கள்‌ விடுதலை 
முண்னணியினராகிய நாம்‌ இனஅழிவை தடுத்து நிறுத்த எம்மால்‌ இயன்றளவில்‌ அரசியல்‌, ருனருத்தாரன 
ரீதியில்‌ உறுதியான ஆக்கநர்வமான வேலைத்திட ங்களை காலத்திற்கேற்ப நடைமுறைப்படுத்தி வருகிறோம்‌. 
- நியாயமான அரசியல்‌ தீர்வினை காண்பதற்கான சகல முயற்சிகளிலும்‌, காத்திரமான பங்கை வகித்து வரும்‌ 
நாம்‌ சமகாலத்தில்‌ மேற்கொள்ளப்‌ வேண்டிய புனர்வாழ்வு வேலைகளிற்கு.ம்‌ காலத்தின்‌ அவசிய கடமை 


என்ற வகையில்‌ முக்கியத்துவத்தை கொடுத்துவருகின்றேம்‌. 


எமது ருனர்வாழ்வும்‌ பணிகளின்‌ அளவுகள்‌ சிறிதாக இருந்தாலும்‌ கூட அய்பணிகள்‌ மேற்கொள்ளப்பட்ட 
காலத்தின்‌ அடிப்படையில்‌ அவை பெறுமதி மிக்கவை. 1990 சுடுகாடாக காட்சி அளித்த வவுனியா நகரின்‌ 
தெற்குப்‌ புறத்தில்‌ ஒர்‌ திறந்த வெளிக்‌ காணித்துண்டில்‌, வடபகுதிக்கான உணவு விநியோகத்தை உறுதிய்படுத்தும்‌ 
நோக்கில்‌ எம்மால்‌ உருவாக்கப்பட்ட பொது சந்தையுடன்‌ ஆரம்பமானதே தற்போதைய யுத்தத்தில்‌ எமது 
ருனர்வாழ்வ;, நிவாரணம்‌ பணிகள்‌. 


எமது புனர்வாழ்வுப்‌ பணிகள்‌ குறித்து வெளிவரும்‌ இச்சிறு நூலில்‌ தாம்‌ குறிப்பிட்டுள்ள, 1990 தொடக்கம்‌ 1992 
மார்கழி வரையிலான வேலைத்திட்டங்களை நிறைவேற்றுவதில்‌- சுமார்‌ 38 இலட்சம்‌ ரூபா பெறுமதியான 
பாணிகள்‌ - தணி நாநிகோரி ஆயுதம்‌ ஏந்திப்‌ போராடிய ஓர்‌ மக்கள்‌ இயக்கத்தின்‌ அரசியல்‌ வழித்‌ தோன்றல்‌ 
என்ற வகையில்‌ ஏராளமான இன்னல்கள்‌, தடங்கல்கள்‌, வசைகள்‌ அனைத்தையுமே சந்தித்து விட்டேரம்‌, அதே 
நேரத்தில்‌ நாம்‌ எதிர்பார்த்த அனைத்தையுமே சாதிக்க முடியாமல்‌ போனதையிட்டு வேதனையடைகிறோம்‌. 


விடுவிக்கப்பட்ட நபிரதேசத்திற்குட்ப்ட எமது சமூகத்தின்‌, குறிப்பாக அகதி முகாம்வாசிகளின தும்‌, 
மீளகுடியமர்த்தப்பட்டனர்களினதும்‌ அடிப்படைய்பிரச்சினைகளில்‌ நாம்‌ முனைப்பு காட்டுகிறோம்‌. வதிவிட 
வசதி ஏற்படுத்தி கொடுத்தல்‌, கல்விநலன்‌, மருத்துவம்‌, சிறுகைத்தொழில்‌ முயற்சிக்கான உதவி போன்ற 
துறைகளை முதன்மையான பிரச்சினைகளாக இனம்‌ கண்டு கொண்டு செயற்படுகிறோம்‌. பல பகுதிகளில்‌ சிறு 
அளவிலான மருத்துவ உதவிகள்‌, மரணச்சடங்கு உதவிகள்‌ முழுக்க முழுக்க எமது ஸ்தாபனத்தினாலேயே 
முன்வந்து வழங்கப்பட்டு வருவது இன்று வழக்கமான ஓர்‌ விடயமாகி விட்டது. 


நாம்‌ எமது புனர்வாழ்வு நடவடிக்கைகளை மேற்கொள்ளும்‌ போது, ஸ்தாபன நிதியை பெரு. மளவில்‌ 
பாயண்படுதீதிக்‌ கொண்டாலும்‌ கட எமது நடவடிக்கைகள்‌ உணர்வு நுர்வமானதொன்றாக அமைய வேண்டும்‌ 
என்பதன்‌ அடிப்படையில்‌ எமது உறும்பினர்களின்‌ சரீர உழைப்பையும்‌ கட கணிசமான அளவில்‌ பயன்படுத்தி 
வருகிறோம்‌. புனரமைப்பை நோக்கிய சிரமதானங்கள்‌, வழமைநிலைக்கு வழிகோலும்‌ விழாக்களில்‌ நாமே 
முன்னிற்கிறோம்‌. எமது மக்களுடன்‌ துன்பத்திலும்‌, இன்பத்திலும்‌ கூட பங்கு கொள்கின்றோம்‌. 


வெறுமனவே உணவு, உடை. வதிவிட மருத்துவ வசதிகளை மட்டுமே உறுதிப்படுத்துவதை விடுத்து மத 
சின்னங்களை பாதுகாத்தல்‌, கலை கலாச்சார சமூகம்‌ பணர்ரகள்‌ மேலும்‌ அழியாமல்‌ தடுத்தல்‌ போன்ற 
குறிக்கோள்களை நோக்கிய நடவடிக்கைகளையும்‌ ஸ்திரப்படுத்தி, மனோநிலையில்‌ கூட எமது மக்கள்‌ 
ஆரோக்கியமானவர்களாக மாறவேண்டும்‌ என்பதில்‌ ஆவலுடன்‌ செயற்பட்டு வருகிறோம்‌. 


இயக்க முரண்பாடுகளிற்கு காட்டப்படும்‌ வெறித்தனமான வியாக்கியானங்களானும்‌, நடவடிக்கைகளாலும்‌ 
கடந்த காலத்தில்‌ இயக்க ஆதரவாளர்கள்‌, அப்பாவி பொதுமக்கள்‌ கண்டு கொண்ட ஆறாத துயரங்களின்‌ 
- அனுபவங்கள்‌ இன்றும்‌ தமிழினத்தை விட்டு விலகாத நிலையிலும்க.ட எமது புனர்வாழ்வுப்‌ பணிகளில்‌ மக்கள்‌ 
காட்டிவரும்‌ ஆர்வமும்‌, கொண்டிருக்கும்‌ கடமையுணர்வும்‌, எமதினத்தின்‌ அழிவை தடுப்பதற்கான புனர்வாழ்வு. 
பணிகளில்‌ இணைந்து செயலாற்றிட வேண்டும்‌ என்ற உறுதியும்‌ எமது பணிகளில்‌ எம்மை என்றென்றும்‌ 
உறுதியாக தடம்பதிக்க வைக்கின்றன. 


எமது இறுதி மூச்சள்ளவரை தமிழ்‌ மக்களுக்காகவும்‌, தமிழ்‌ மண்ணுக்காகவும்‌ உழைக்க வேண்டும்‌ என்ற ஒர்‌ 
அவா, இல்லை ஓர்‌ வெறி நமக்குள்ளேயே தினம்‌ தினம்‌ பற்றிப்‌ பரவுகிறது. இது நாமாக ஏற்படுத்திக்‌ 


கொண்டதல்ல, மக்களிடம்‌ இருந்தே பெற்றுக்‌ கொண்டோம்‌. எனவே மரணம்‌ வரை நரம்‌ உழைப்போம்‌, 
உழைப்போம்‌, உழைத்துக்‌ கொண்டேயிருப்போம்‌. 


புனர்வாழ்வுப்‌ பிரிவு, 
ஜனநாயக மக்கள்‌ விடுதலை முன்னணி 











ட்‌ 
ம்‌ 
௬ 
% 
= 








வவுனியா மாவட்டம்‌ 


ஏதிலிகள்‌, வறியோர்கள்‌ நலன்‌ காத்தல்‌ 
ஆகஸ்ட்‌ 
1990 போர்‌ தொடங்கி வவுனியா நகரமே அழிந்த ஒரு நிலையில்‌, மக்களின்‌ பட்டினியை 


போக்க 12,000 கிலோ அரிசி வழங்கப்பட்ட து.( அப்போது மக்களுக்கு தேவையான 
அத்தியாவசிய பொருட்கள்‌ குறைந்த பட்ச அளவும்‌ பெற முடியாத சூழ்நிலை நிலவியது) 


24.8:90 முல்லைத்தீவில்‌ இருந்து பிரச்சினைக்‌ காரணமாக வவுனியா வந்த உடஙர்பைச்‌ 
சேர்ந்த 15௦ அகதிகளுக்கு அரிசி, மா, சீனி பால்மா போன்றன வழங்கப்பட்டது. 


30.10.90 முதல்‌ - 3.11.90 வரை 





வடயகுதியிலிருந்து புலிகளால்‌ விரட்டப்பட்டு கட்டங்கட்ட மாக வவுனியா வந்த முஸ்லிம்‌ 


ஏதிலி களுக்கு புகலிடம்‌ கொடுத்து அவர்களுக்கு தேவையான அரிசி, சீணி, மா, 
குழந்தைகளுக்கான பால்மா போன்ற அத்தியாவசிய உலர்‌ உணவு பொருட்கள்‌ 


வழங்கப்பட்டன. மின்சார வசதியற்ற புகலி டங்களுக்கு மெழுகுவர்த்திகள்‌ கொடுக்கப்பட்டன. 
கைக்குழந்தைகளுடனும்‌, நேோய்வாய்பட்ட வர்களுடனும்‌ நூளம்புத்‌ தொல்லையில்‌: கஷ்டப்பட்டுக்‌ 


கொண்டிருந்த இம்மக்களுக்கு நுளம்புத்திரிகளும்‌ வழங்கப்பட்டன. 
11.04.92-வவுனியா அகதி முகாம்‌ அகதிகளுக்கு பால்மா வழங்கப்பட்டது. 
12.04.92-மேற்படி அகதிகளுக்கு மரக்கறி வகைகள்‌ வாங்கித்‌ தரப்பட்டன. 


இந்தியாவிலிருந்து வந்த முல்லைத்‌ தீவைச்‌ சேர்ந்த 11 ஏதிலிகள்‌ குடும்பங்களுக்கு 
உடனடி உதவி வழங்கப்பட்ட து. 


நெடுங்குளத்தில்‌ உதவி எவருமில்லாத ஏழை சிங்கள பெண்‌ ஒருவருக்கு உதவி 
கொடுக்கப்பட்ட து. 


8.8.92-வவுனியாவிலுள்ள நெடுங்குளம்‌, தாண்டிக்குளம்‌, முருகனூர்‌ முகாம்களில்‌ வாழும்‌ 
ஏதிலி களுக்கு 1௦௦௦ உணவு பொட்டலங்கள்‌ வழங்கப்பட்டன. 


 சின்னத்தம்பனையை சேர்ந்த தாய்த்‌ தந்தையை இழந்த பிள்ளை ஒன்றிற்கு 
தொடர்ந்து பால்மா வழங்கப்பட்டு வருகின்றது. 


ஏதிலி யாக வந்த நால்வருக்கு உதவி கொடுக்கப்பட்டது. 
சின்னப்புதுக்குளத்தைச்‌ சேர்ந்த சிங்கள பெண்மணி ஒருவருக்கு உதவி வழங்கப்பட்டது. 
செட்டிக்குன ஏதிலி சிறுகுழந்தைகளுக்கு பால்மா வழங்கப்பட்ட து. 


செட்டிக்குள ஏதிலிகளுக்கு மரக்கறிவகைகள்‌ வாங்கி கொடுக்கப்பட்டன. 
செய்ரெம்பர்‌ 
1992 வரட்சி காரணமாக குடிநீருக்கு தவித்துக்‌ கொண்டிருந்த காத்தார்‌ சின்னக்குனம்‌, 
அண்ணா நகர்‌ மக்களுக்கு பவுசர்‌ மூலம்‌ ஒரு மாத காலம்‌ குடிநீர்‌ வழங்கப்பட்டது. 


குருமண்காட்டில்‌ மீளக்குடியமர்ந்தோர்க்கு நிவாரண உதவிகள்‌ உடனடியாக 
கிடைக்காததால்‌ அக்காலத்தின்‌ தேவைக்கு ஐந்து குடும்பங்களுக்கு உதவிகள்‌ 
வழங்கப்பட்டது, 


13.10.92-அண்ணாநகர்‌ மக்களுக்கு உழுந்துச்‌ செய்கைக்காக அவர்களின்‌ காணி உழுது 
கொடுக்கப்பட்டன. 


15.10.92 - இதே போல்‌ காத்தார்‌ சின்னக்குளம்‌ மக்களுக்கும்‌ உழுந்து செய்கைக்கு காணி உழுது 


கொடுக்கப்பட்டது. 
புனரமைப்புகள்‌, விழாக்கள்‌ 
31.12.90-போரின்‌ காரணமாக இரவு நேரங்களில்‌ மக்களின்‌ நடமாட்டம்‌ இல்லாமல்‌ இருந்து - 


கிறிஸ்தவர்கள்‌ இரவு நேர நத்தார்‌ நிகழ்ச்சிகள்‌ கொண்டாட முடியாமல்‌ துன்புற்றனர்‌. 
இவற்றை நிவர்த்தி செய்யும்‌ முகமாக கழகத்‌ தோழர்கள்‌ இரவு நேர கரோல்‌ நிகழ்ச்சியை 


4,80,000 


75,000 


50,000 
15,000 
18,000 


5,500 


3,000 


20,000 


2,000 


29,500 


500 


3,000 


5,000 


14,000 


25,000 


11,000 


11,000 


4 
ல்‌ க காயா வ வாவ லைம வாகு க னவ வன தணாமா கள ர தைகய கை a த வைல மரவ னை கைக எனவ ளை சமர னை கப அண்ணனை பான வ கரக எவனா கரகர ப அவரக அணபணைராகள யக ணசையணன ணை கை 
முன்நின்று நடத்தி கிறிஸ்தவ மக்களை பங்கு கொள்ள செய்து வழமையுணர்வை 
எற்படுத்தினர்‌. இக்கொண்டாட்டத்திற்கு வேண்டிய உபகரணங்கள்‌ வழங்கப்பட்டன. 3,000 





19.6.91 குருமண்‌ காட்டிலுன்ன இரண்டு இந்துக்‌ கோயில்கள்‌ யுனரமைத்துக்‌ கொடுக்கப்பட்டன. 20,000 
26.6.91 அழிந்த நிலையில்‌ கிடந்த (0.௦ குவாட்டர்ஸ்‌ சிறுவர்‌ பூங்கா புனரமைத்து கொடுக்கப்பட்ட து. 15,000 
3.7.91 மன்னார்‌ வீதியில்‌ அமைந்துள்ளன குருமண்காட்டு சந்தி பொதுசந்தை புனரமைக்கப்பட்ட து. 5,000 
107.91 இயங்காத நிலையில்‌ கிடந்த U.C குவாட்டர்ஸ்‌ கலைமகன்‌ சனசமூக நிலையமும்‌, 

மைதானமும்‌ புனரமைத்து கொடுக்கப்பட்ட துடன்‌ விளையாட்டு உயகரணங்களும்‌ 

வழங்கப்பட்டது. நிலையத்திற்கு புத்தகங்களும்‌ செய்திதான்களும்‌ வழங்கப்பட்டன. 50,000 


17.7.91 சமனங்குளத்தில்‌ சனசமூக நிலையம்‌ ஒன்று அமைக்கப்பட்டு புத்தகங்களும்‌ வழங்கப்பட்டன. 15.000 
தொடர்ந்தும்‌ செய்தித்தான்‌ வழங்கப்படுகின்றன. ்‌ 





18.7.91 கோயில்குளத்தில்‌ சனசமூக நிலையமும்‌ அமைத்தூ கொடுக்கப்பட்டு நூல்கள்‌ வழங்கப்பட்டன. 15.000 
நாளிதழ்கள்‌ வழங்கப்பட்டுவருகின்றன. ்‌ 


ட்‌ தெற்கிலுப்யைக்குஷம்‌ கோயில்‌ புனரமைத்து கொடுக்கப்பட்டது. அத்துடன்‌ விழாவுக்கு 12.000 
ஒலி, ஒளி வழங்கப்பட்டது. 
கல்வீரங்குளம்‌ கோயில்‌ புனரமைக்கப்பட்ட து. 10.000 
கூமாங்குளம்‌ கோயில்‌ புனரமைக்கப்பட்ட து. 15.000 
சகாயமாதாயுர துர்க்கையம்மன்‌ கோயில்‌ விழாவுக்கும்‌ சுந்தரமூர்த்திநாயனார்‌ குருமுசைக்கும்‌, 10.000 
ஒலி, ஒளி உதவி தரப்பட்டது. 
கூமாங்குளத்தில்‌ சனசமூக நிலையம்‌ அமைக்கப்பட்டது. செய்தி தரன்கள்‌ வழங்கப்படுகிறன. 25.000 
சின்னச்‌ சிற்பிக்குளம்‌ பன்னி வாசலில்‌ முஸ்லிம்‌ சமய அறிவுப்‌ பாடசாலைடியான்று கட்டிக்‌ 10.000 
கொடுக்கப்பட்ட து. க 
1991ல்‌- கோயில்குளம்‌ சிவன்கோயில்‌ விழாவின்‌ போது அன்பர்களுக்கு அன்னதானம்‌ 5.000 
வழங்கப்பட்டது. ம்‌ 


1991ல்‌ கோயில்குளம்‌ கண்ணன்‌ கோயில்‌ வருடாந்த உற்சவத்திற்கு ஒலி, ஒனி வழங்கப்பட்டது. 


1991ல்‌ சமனங்குளம்‌ கோயில்‌ திருவிழாவிற்கு உதவிகள்‌ வழங்கப்பட்ட து. 5.000 
1991ல்‌ மருதங்குளம்‌ கல்லுமலைப்பின்ளையார்‌ கோயில்‌ திருவிழாவிற்கு சகல உதவிகளும்‌ 5.000 
வழங்கப்பட்டது. . 


1991ல்‌ இரம்யைக்குளம்‌ அந்தோணியார்‌ தேவாலயத்து திருச்‌சுருப பவனிக்கு வாகன உதவி 
வழங்கப்பட்ட து. 


1991ல்‌ வவுனியா நகரில்‌ அமைந்துன்ன பெளத்த விகாரையின்‌ விஷேட உற்சவத்திற்கு உதவிகள்‌ 


வழங்கப்பட்டது. 17,000 
ஆகஸ்ட்‌ . . 
1991ல்‌ குருமண்காடு “கிறிஸ்துராஜா” தேவாலய உற்சவத்திற்கு ஒலி, ஒளி வழங்கப்பட்டது. 3000 
25.12.91 கிறிஸ்துவ மக்களின்‌ உதவியுடன்‌ கரோல்‌ நிகழ்ச்சி மிகச்சிறப்பாக நடத்திவைக்கப்பட்ட து. 15.000 

அதற்கான செலவுகள்‌ வழங்கப்பட்டன. த 
82.92 அழிந்து கிடந்த மகாரம்பைக்குளத்து இந்து கோயில்‌ திருத்தம்‌ செய்து கொடுக்கப்பட்டது. 15 000 
18.8.92 கூமாங்குளத்தின்‌ இந்து திருவிழாவின்‌ போது அன்பர்களுக்கு அன்னக்கொடை வழங்கப்பட்டது 5.000 

வழியாடற்ற நிலையில்‌ கிடந்த குருமண்காட்டு பின்ளையார்‌ கோயில்‌ திருத்தி கொடுக்கப்பட்ட து. 15,000 

குருமண்காடு புதிய ஜெருசலேம்‌ தேவாலயம்‌ புனர்‌ செய்து கொடுக்கப்பட்ட து. 10.000 

பட்டாணிச்சூர்‌ புளியங்குளம்‌ பள்ளிவாசல்‌ காணியில்‌ இஸ்லாமிய சமய அறிவுப்பாடசாலை ஒன்று 15.000 


கட்டிக்‌ கொடுக்கப்பட்ட து. 








மு 

கல்வி நலன்‌ 

25.10.90 கோயில்குளம்‌ கணேச வித்தியாலயம்‌ - 250 மாணவர்களுக்கு அப்பியாசக்‌ கொப்பிகள்‌ வழங்கப்பட்டன. 
26.10.90 சமனங்குளம்‌ பாடசாலை - 150 மாணவர்களுக்கு அப்பியாசக்‌ கொப்பிகள்‌ வழங்கப்பட்டன. 
27.10.90 கோமரசங்குளம்‌ பாடசாலை - 250 மாணவர்களுக்கு அப்பியாசக்‌ கொப்பிகள்‌ வழங்கப்பட்டன. 
28.10.90 ஆசிக்குளம்‌ பாடசாலை - 150 மாணவர்களுக்கு அப்பியாசக்‌ கொப்பிகள்‌ வழங்கப்பட்டன. 
29.10.90 முருகனூர்‌ பாடசாலை - 100 மாணவர்களுக்கு அப்பியாசக்‌ கொர்பிகன்‌ வழங்கங்பட்ட ன. 
0.10.90 சின்னப்புதூக்குளம்‌ சிங்களப்பாடசாலை 115 மாணவர்களுக்கு அப்பியாசக்‌ கொப்பிகள்‌ வழங்கப்பட்டன. 
31.10.90 வெளிக்குனம்‌ பாடசாலை - 200 மாணவர்களுக்கு அப்பியாசக்‌ கொப்பிகள்‌ வழங்கப்பட்டன. 
31.10.90 இரம்யைக்கனம்‌ மகளிர்‌ வித்தியாலயம்‌ - 450 மாணவர்களுக்கு அப்பியாசக்‌ கொப்பிகள்‌ வழங்கப்பட்டன. 
31.10.90 வவுனியா தமிழ்‌ மகாவித்தியாலயம்‌ - 60௦ மாணவர்களுக்கு அப்பியாசக்‌ கொப்பிகள்‌ வழங்கப்பட்டன. 
வவுனியா C.C.T.KM.S பாடசாலை - 300 மாணவர்களுக்கு அப்பியாசக்‌ கொப்பிகள்‌ வழங்கப்பட்டன. 


சகாயமாதபுரம்‌ சிறுவர்‌ பாடசாலைக்கு அப்பியாசக்‌ கொப்பிகளும்‌, பேனைகளும்‌ வழங்கப்பட்ட துடன்‌ 


தொடர்ந்து சத்துணவு வழங்கப்படுகிறது. 


செட்டிக்குளம்‌ ஏதிலிகள்‌ முகாமில்‌ உள்ள பாடசாலை மாணவர்களுக்கு பள்ளி சீருடைகளும்‌, 
கெரப்பிகளும்‌, பேனைகளும்‌ வழங்கப்பட்டன. 


செட்டிக்குளம்‌ சிறுவர்‌ பாடசாலை மாணவர்களுக்கு சத்துணவு வழங்கப்பட்ட து. 


வீரபுரத்தில்‌ சிறுவர்‌ பாடசாலை அமைக்கப்பட்டு மாணவர்களுக்கான கொப்பி, யேனை வழங்கப்பட்டு, 
தொடர்ந்தும்‌ பால்மா வழங்கப்படுகிற து. 


01.11.90 வவுனியா சைவப்பிரகாச மகாவித்தியாலயம்‌ 25௦ மாணவர்களுக்கு அப்பியாசக்‌ கொப்பிகள்‌ 
வழங்கர்பாட்டன. 


01.11.90 பண்டாரிக்குளம்‌ பாடசாலை - 250 மாணவர்களுக்கு அப்பியாசக்‌ கொப்பிகள்‌ வழங்கப்பட்டன. 


03.11.91 இரம்யைக்குளம்‌ அந்தோணியார்‌ சிறுவர்‌ நிலையத்து 25 அநாதை சிறுவர்களுக்கு (ஆண்பின்ளைகள்‌) 
பாடசாலை சீருடைகள்‌ வழங்கப்பட்டன. 


04.11.91 இரம்யைக்குளம்‌ திருக்குடும்ப கன்னியர்‌ மடத்து 85 அநாதை பெண்பின்ளைகளுக்கு பாடசாலை 
சீருடைகள்‌ வழங்கப்பட்டன. 


05.11.91 இறம்பைக்குளம்‌ தென்னிந்திய திருச்சபை அநாதை பெண்கள்‌ இல்லத்து 45 பெண்பின்னைகளுக்கு 
பாடசாலை சீருடைகள்‌ வழங்கப்பட்டன. 

ஜனவரி 

1992ல்‌ பூந்தோட்ட பாடசாலை சீர்படுத்தி வர்ணம்‌ பூசி கொடுக்கப்பட்ட துடன்‌, பாடசாலை 
பாவனையிலுள்ள கிணறும்‌, மைதானமும்‌ சீரமைத்து கொடுக்கப்பட்டன. 





02.02.92 அழிந்து கிடந்த மகாரம்யைக்குளத்து பாடசாலை சீரமைத்து கொடுக்கப்பட்டது. 


1992 ல்‌ மகாரம்யைக்‌ குளத்தில்‌ சிறுவர்‌ பாடசாலை ஒன்று அமைத்துக்‌ கொடுத்து மாணவர்கட்கு கொப்பி, 
பேனா போன்றன வழங்கப்பட்டன. 


ட்‌ 
04.02.92 மகாரம்பைக்‌ குளத்தில்‌ பாடசாலை ஒன்று அமைத்துக்‌ கொடுக்கயட்டதூ. 
05.04.92 தம்பனைச்‌ சோலையில்‌ அழிந்து கிடந்த பாடசாலை புனரமைத்து கொடுக்கப்பட்ட து. 


11.03.92 கூமாங்குனத்தில்‌ சிறுவர்‌ பாடசாலை ஒன்று புதிதாக அமைக்கப்பட்டு மாணவர்களுக்கு கொப்பி, 
பேனை, பந்து போன்றனவும்‌, இன்னும்‌ பால்‌, சீனி என்பனவும்‌ வழங்கப்பட்டுவருகின்றன. 


பெரியகுளம்‌ சிங்கள மாணவி ஒருவரின்‌ பரீட்சை தேவைக்கு உதவி 


னக கைக கை கைக சை சை சை சை சை சை சை சை சைகை ைகைகை கை ச ப ன வை கைக ககக கை ககக ககக கக ககக கைக கக கக கை 
TT! 


3,000 


50,000 


2,000 


10,000 


5,000 


7,000 


9,000 


10,000 


5,000 


5,000 
15,000 


5,000 


17,500 





6 


கோமரசங்குளம்‌ பாடசாலையில்‌ மின்சாரம்‌ இல்லாததால்‌ தொலைக்காட்சிக்கு பற்றரி வழங்கப்பட்டது. 
மாணவர்கள்‌ தொலைக்காட்சி கல்வி பயில உதவியாக இருக்கிறது 


ஆசிக்குனம்‌ பாடசாலைக்கு சுற்றிலும்‌ வேலி அமைத்து கொடுக்கப்பட்டது 
சேயில்குளம்‌ கணேச வித்தியாலயத்திற்கு பாண்ட்‌ வாத்திய குழுவிற்கு சீருடைகள்‌ வழங்கப்பட்டது. 


விபுலானந்தர்‌ நூற்றாண்டுவிழா முன்னேற்யாட்டிற்கும்‌ வறிய குடும்பத்து மாணவர்களின்‌ உயர்கல்விக்காக 
விருலானந்தர்‌ புலமைப்பரிசில்‌ நிதியத்திற்கும்‌ உதவி செய்யப்பட்டது. 


சிரமதானங்கள்‌ (பன்ளிக்கூடங்களில்‌) 
27.10.90,28.10.90 திகதிகளில்‌ சமணங்குளம்‌ பாடசாலையில்‌ அவ்வூர்‌ மக்களுடன்‌ இணைந்து எமது கழக 
உறுப்பினர்கள்‌ சிரமதானம்‌ செய்ததோடு பாடசாலைக்கு தேவையான கிடுகுகளும்‌ வழங்கப்பட்டு கழக 


தோழர்களாலேயே வேய்ந்தும்‌ கொடுக்கப்பட்டது. 


29.10.90 கோயில்‌ குளம்‌ கணேச வித்தியாலயத்தில்‌ ஊர்‌ மக்களுடன்‌ கழகத்‌ தோழர்களும்‌ இணைந்தூ 
சிரமதானத்தின்மூலம்‌ பள்ளிக்கூடத்தை சீர்திருத்தி கொடுத்தனர்‌. இது சில நாட்கள்‌ தொடர்ந்து 
நடந்தது. 

08.11.90 முதல்‌ 09.11.90 வரை கோமரசங்குளம்‌ அ.த.க பாடசாலையில்‌ ஊர்‌ மக்களுடன்‌ இணைந்த கழகத்‌ 
தோழர்கவ சிரமதானத்தில்‌ ஈடுபட்டு சீரமைத்து கொடுத்தனர்‌. பாடசாலைக்கு கிடுகுகள்‌ வழங்கப்பட்டு 


தோழர்களாலேயே வேய்ந்தும்‌ கொடுக்கப்பட்டது. 


11.11.90 ஆசிக்குளம்‌ பாடசாலையானது கழகத்‌ தோழர்களாலும்‌, அவ்வூர்‌ மக்களாலும்‌ சிரமதானம்‌ செய்யப்பட்டு 
திருத்தம்‌ செய்யப்பட்ட து. 


18.11.90 சின்னப்புதுக்குளம்‌ சிங்களப்‌ பாடசாலையானது கழகத்‌ தோழர்களாலும்‌, பொதுமக்களாலும்‌, 
மேற்கொள்ளப்பட்ட சிரமதானத்தின்‌ மூலம்‌ புனரமைக்கப்பட்ட து. 


1991ல்‌ வெளிக்குளம்‌ பாடசாலையானது பொது மக்கன்‌ ஒத்துழைப்புடன்‌ கழக தோழர்கள்‌ முன்னின்று 
சிரமதானம்‌ மேற்கொண்டு. சீரமைத்துக்‌ கொடுக்கப்பட்டது 

1991 ல்‌ கோயில்குளம்‌ பாடசாலை மைதானத்தின்‌ நடுவே பெரிய பாறைகளும்‌, புட்டிகளும்‌ இருந்தமையினால்‌ 
அது பயன்படுத்தலுக்கு உதவாத நிலையில்‌ இருந்தது. புல்டோசரின்‌ துணைக்‌ கொண்டு திருத்திக்‌ 


கொடுக்கப்பட்ட து. 


இரம்யைக்குளம்‌ மகளிர்‌ மகாவித்தியாலயத்தின்‌ மைதானம்‌ சிரமதானம்‌ மூலம்‌ திருத்திக்‌ 
கொடுக்கப்பட்டது. ௬ற்றி வேலி அடைக்கப்பட்டு அரங்கிற்கு நிறம்‌ பூசப்பட்டது. 


அன்பளிப்புகள்‌, பரிசுகள்‌, உபகரணங்கள்‌ உதவி 


1991ல்‌ கோயில்‌ குளம்‌ கணேச வித்தியாலயத்தில்‌ நடத்தப்பட்ட விளையாட்டுப்‌ போட்டிக்கு கழகத்தினால்‌ 
வெற்றிக்‌ கிண்ணம்‌ ஒன்று வழங்கப்பட்டது 


17.04.92 தமிழ்‌ சிங்கள புத்தாண்டையொட்டி சிங்கள கிராமமான நெடுங்குனத்தில்‌ நடத்தப்பட்ட 
விளையாட்டுப்போட்டியில்‌ மிதிவண்டி ஒன்று முதலாம்‌ பரிசாக வழங்கப்பட்ட து. 


பட்டாணிச்சூரில்‌ அல்கிஜ்ரா விளையாட்டுக்‌ கழகத்திற்கு விளையாட்டு உபகரணங்கள்‌ வாங்கித்‌ 
தரப்பட்டது 


மாமடுவ (சிங்களம்‌) விளையாட்டு கழகத்தினால்‌ தமிழ்‌ சிங்கள புத்தாண்டைடியாட்டி நடத்தப்பட்ட 
விளையாட்டு போட்டிக்கு தொலைக்காட்சி ஒன்று அன்பளிப்பாக வழங்கப்பட்டது. 


ஈரற்பெரியகுளம்‌ பிரகதி விளையாட்டு கழகத்தின்‌ வளர்ச்சிக்காக நடத்தப்பட்ட அதிஷ்ட லாயச்‌ 
சீட்டிழுப்பின்‌ 1 வது பரிசுக்குரிய தொலைக்காட்சி ஒன்று அன்பளிப்பாக வழங்கப்பட்டது. 


ஈரற்பெரியகுளத்தில்‌ நடத்தப்பட்ட கலைநிகழ்ச்சிக்கு உதவி 
உடற்பயிற்சி போட்டியில்‌ வெற்றிப்‌ பெற்ற மூன்று பாடசாலைகளுக்கு அன்பளிப்பு வழங்கப்பட்டது. 


ஜனாதியதி நடமாடும்‌ சேவையின்‌ போது பாடசாலைக்கிடையில்‌ நடத்தப்பட்ட பேச்சுப்‌ போட்டியில்‌ 
வெற்றி பெற்றதமிழ்‌, சிங்கள மாணவர்களுக்கு தங்க பதக்கங்கள்‌ வழங்கப்பட்டன. 





5,000 


10,000 


10,000 


10,000 


5,000 


2,000 


5,000 


2,500 


5,000 . 


5,000 


5,000 





mr வபா எதனை எனவ கள கவத வை கயகவ வகக ம வனக மம கதவ அகவய ம வா க வவ வவாககளை பவா கக யவை வலம வலம மற பகவைய வதா அலவ யய னம அல அகவ யவன வபர கைகள வளை கைக 




















7 


oc 
i ep 


வெளிக்குளம்‌ பாடசாலையில்‌ நடத்தப்பட்ட விளையாட்டுப்‌ போட்டிக்கு பரிசு பொருட்கள்‌ 
வழங்கப்பட்டன. ௦ 


ஆசிக்குளம்‌, சகாயாமாதபுரம்‌ ஆகிய ஊர்களில்‌ சனசமூக நிலையங்களக்கு நூல்‌ அன்பவிக்கப்பட்ட துடன்‌ 
சான்றிதழ்களும்‌ வழங்கர்படுகின்றன. 


வீடு கட்டித்‌ தரல்‌ 
வறிய குடும்பங்களுக்கு உறைவிட பிரச்சினைகள்‌ போக்கும்‌ முகமாக முருகனூரில்‌ ஒன்றும்‌ பC 
குவாட்டர்சில்‌ ஒன்றும்‌, இந்தியாவிலிருந்து, வந்த ஏதிலிகளுக்கு சிதம்பரபுரத்தில்‌ 16 வீடுகளுமாக 
அமைத்து கொடுக்கப்பட்டன. 


26.12.91 வவுனியா - குடியிருப்பு கிராமத்தில்‌ 5 வறிய குடும்பங்களுக்கு வீடமைத்து கொடுக்கப்பட்டன. 


27.12.91 எல்லப்பர்‌ மருதங்குனத்து 8 வறிய குடும்பங்களுக்கு வீடமைய்புக்கு 75 கட்டு கிடுகுகள்‌ 
வழங்கப்பட்டன. 


01.01.92 இல்‌ வன்செயலில்‌ இடம்பெயர்ந்து சென்று திரும்பிய 8 ஏழைக்‌ குடும்பங்களுக்கு வீடமைத்து 
கொடுக்கப்பட்டன. 
விரட்டியடிக்கப்பட்ட முஸ்லிம்‌ நோயாளியான ஒருவருக்கு மீண்டும்‌ பாட்டாணிச்சூரில்‌ குடியேற வீடு 
ஒன்று கட்டிக்‌ கொடுக்கப்பட்ட து. 
0௨01.92 முருகனூரில்‌ 6 வறிய குடும்பங்களுக்கு வீடமைப்புக்கு 6௦ கட்டு கிடுகுகள்‌ வழங்கப்பட்டன. 
03.01.92 சமனங்குளத்தில்‌ 9 வறிய குடும்பங்களுக்கு வீடமையப்புக்கு 90 கட்டு கிடுகுகள்‌ வழங்கப்பட்டன. 
௦8.01.92 வேப்பங்குளத்தில்‌ 3 வறிய குடும்பங்களுக்கு வீடமையப்புக்கு 3௦ கட்டு கி௫குகள்‌ வழங்கப்பட்டன. 
பண்டாரிக்குளத்தில்‌ 15 வறிய குடும்பங்களுக்கு வீடமைய்யுக்கு 150 கட்டு கிடுகுகன்‌ கொடுக்கப்பட்டன. 
09.01.92 தெற்கிலுப்பைகுளத்தில்‌ 4 வறிய குடும்பங்களுக்கு 4௦ கட்டு கிடுகுகள்‌ வழங்கப்பட்டன. 
சின்னப்புதுக்குளத்தில்‌ 3 வறிய குடும்பங்களுக்கு வீடமைப்புக்கு 25 கட்டு கிடுகுகள்‌ வழங்கப்பட்டன. 
தோணிக்கல்லில்‌ 8 ஏழைக்‌ குடும்பங்களுக்கு வீடமையயுக்கு 75 கட்டு கி௫குகள்‌ வழங்கப்பட்டன. 
10.01.92 பண்டாரிக்குளத்தில்‌ மேலும்‌ 9 வறிய குடும்பங்களுக்கு 1௦௦ கட்டு கிடுகுகள்‌ வழங்கப்பட்டன. 
17.01.92 மகாரம்யைக்குளத்தில்‌ 16 ஏழைக்‌ குடும்பங்களுக்கு வீடமைப்புக்கு 325 கட்டு கிடுகுகள்‌ வழங்கப்பட்டன. 
81.01.92 பூந்தோட்டத்தில்‌ 5 குடும்பங்களுக்கு வீடமையப்புக்கு 5௦ கட்டு கிடுகுகள்‌ வழங்கப்பட்டன. 
இடம்‌ வம்‌) சென்று மீண்டும்‌ குருமண்கரட்டிற்கு குடியமர வந்த 15 குடும்பங்களுக்கு 150 கட்டு 
கிடுகுகன்‌ வழங்கப்பட்டன. 
தாண்டிக்குளத்தில்‌ மீனக்குடியமர வந்த 2 குடும்பங்களுக்கு 15 கட்டு கிடுகுகன்‌ வழங்கப்பட்டன. 


17.03.92 காத்தார்‌ சின்னக்குளத்தில்‌ தீயினால்‌ சேதப்பட்ட குடும்பத்திற்கு வீடு திருத்தவும்‌, வீட்டுத்தள பாடங்கள்‌, 
உடைகள்‌ வாங்கிக்கொள்ளவும்‌ உதவிகள்‌ செய்யப்பட்டன. 

08.08.92 முல்லைத்தீவில்‌ ஒரே குடும்பத்தை சேர்ந்த மூவரை புலிகள்‌ கட்டுக்‌ கொன்றதுடன்‌ குடும்பத்தில்‌ 
ஏனையோரை விரட்டியடித்துவிட்டனர்‌. வவுனியா வந்த அவர்களுக்கு வீடு அமைத்து கொடுத்து சிறு 
தொழில்‌ செய்யவும்‌ உதவிகள்‌ அளிக்கப்பட்டன. 


மருத்துவம்‌ 
02.01.91 வவுனியா மருத்துவமனை புனரமைத்து கொடுக்கப்பட்டது. சுற்றிலும்‌ முன்வேலி அமைக்கப்பட்டது. 
வர்ணம்‌ பூசப்பட்டது ௯வர்கடிகாரங்கள்‌, படுக்கை விரிப்புக்கன்‌ போன்றவை வழங்கப்பட்டன. 


நோயாளிகளுக்கு கட்டில்‌ வசதியில்லாமல்‌ இருந்ததால்‌ பாங்கன்‌ வழங்கப்பட்டன. 


03.10.92 இல்‌ கூமாங்குளத்தில்‌ துப்பாக்கி சூட்டுக்கு இலக்கான பெண்‌ ஒருவருக்கு ஒரு ஆண்டு மருத்துவ 


கவனிப்புகள்‌ வழங்கப்பட்டன. 


1,75,000 


50,000 


80,000. 


13,000 


4,000 


20,000 


ப பபப Tr வம மை பபப அனவ வைம மகமை வைக வகைய அவக கனவை கை வைம 
தைக கைக கை கைக சைக க க ககக கை கக கா ககக க கக க கக கக கக கயா காக வ க காகா கை காகா கைகா காக ககக வ யாமை வ வை வைகையை வவ வை 


8 


RESEARCHES TI வணர CTE வகா வகை அஷ்டக பாக TEESE ஏனா த கத வத I ரன த னை ர ண னக ண ரானை களாக வன க ணை ணை கனை க கைன 





வன்செயலின்‌ போது கால்களை இழந்த ஈறப்பெரியகுளத்தை சேர்ந்த சிங்களவர்‌ இருவருக்கு 
செயற்கை கால்கள்‌ பொருத்த உதவி வழங்கப்பட்டது 


1992 இல்‌ வவுனியா மருத்துவ மனையில்‌ தங்கியிருக்கும்‌ நோயாளிகளுக்கு குளுக்கோஸ்‌, ஆர்லிக்ஸ்‌, 


பால்மா, சீனி போன்றன இரண்டு தடவைகள்‌ வழங்கப்பட்டது 


முல்லைத்தீவில்‌ ஷெல்‌ தாக்குதலில்‌ காயப்பட்டு வவுனியா வந்த தாய்க்கும்‌, இரண்டு வயது 
குழந்தைக்கும்‌ அவசர சிகிச்சைக்காக ஊசி மருந்துகள்‌ வாங்கி கொடுக்கப்பட்ட து. 


வாகன வியத்தில்‌ சிக்கி கால்‌ முறிவு ஏற்பட்ட ஒருவருக்கு மருந்து வசதிகள்‌ கொடுக்கய்பட்ட து. 
தொழில்‌ திட்ட உதவி 


31.12.90 கோயில்‌ புதுகுளத்தில்‌ வறிய குடும்பங்களைச்‌ சேர்ந்த 10 இளைஞர்களுக்கு சிறுகைத்தொழில்‌ திட்டம்‌ 
ஒன்றினை மேற்கொள்வதற்கு பொருட்களும்‌ பணமும்‌ வழங்கப்பட்ட து. 


02.01.91 கோமரசங்குளத்தை சேர்ந்த வறிய குடும்பத்து இளைஞர்கள்‌ 85 பேரிற்கு வேலை வாய்ப்பு பெற்றுக்‌ 
கொள்ளும்‌ முகமாக பனைத்‌ தொழில்‌ கைப்பணி யயிற்சித்‌ திட்டம்‌ ஒன்று ஏற்படுத்தி கொடுக்கப்பட்டது. 


1991 இல்‌ ஏழை விவசாயிகளுக்கு நிலையாக வேலை வாய்ப்புக்கள்‌ கொடுத்து லாயத்திலும்‌ 2/3 பங்கு 
கொடுக்கும்‌ முகமாக எல்லப்பர்‌ மருதங்குளத்திலும்‌ (12 விவசாயிகளுக்கு) கூமாங்குளத்தில்‌ (10 
விவசாயிகளுக்கு) விவசாய பண்ணை அமைத்துக்‌ கொடுக்கப்பட்டுள்ளது. ்‌ 


மரணசடங்கு உதவி 


ஜனவரி 1992 இல்‌ - பூந்தோட்டத்தில்‌ மின்சாரம்‌ தாக்கி இறந்தவரின்‌ மரண சடங்கிற்கு உதவி 
வழங்கப்பட்ட து 


02.02.92 தம்பனைச்சோலையில்‌ காலமான ஒருவரின்‌ மரண சடங்கிற்கு உதவி வழங்கப்பட்டது. 
24.03.92 மகாரம்பைக்குளத்தில்‌ காலமான வெள்ளையனின்‌ மரணசடங்கிற்கு உதவி தரப்பட்டது. 
கூமாங்குளத்தில்‌ மரணமான ஒருவரின்‌ மரணசடங்கிற்கு பிரேதப்பெட்டி வழங்கப்பட்டது. 


இந்தியாவிலிருந்து வவுனியா வந்த முல்லைத்‌ தீவைச்‌ சேர்ந்த ஒருவரின்‌ மரணச டங்கிற்கு உதவிகள்‌ 
வழங்கப்பட்ட து. 


பண்டாரிக்குளத்தில்‌ காலமான ஒருவரின்‌ மரணசடங்கிற்கு செய்த உதவி 


கூமாங்குளத்தில்‌ வீடுதீப்பற்றி எரிந்ததினரல்‌ மரணமான ஒருவமினதும்‌,. பாம்பு தீண்டி மரணமான 
ஒருவரின தும்‌ மரணசடங்கிற்கு உதவிகள்‌ வழங்கப்பட்டன. 


காத்தார்‌ சின்னக்குளத்தில்‌ மரணமான இருவரின்‌ மரணசடங்கிற்கு உதவிகள்‌ வழங்கப்பட்டன. 
ஆசிக்குளத்தில்‌ காலமான இருவரின்‌ மரணசடங்கிற்கு உதவிகள்‌ வழங்கப்பட்டன. 
சமனங்குளம்‌, மருதங்குனம்‌, தெற்கிலுப்யைக்குளம்‌, கோயில்புதுக்குளம்‌, சின்னப்புதுகுளம்‌, இரம்பைக்குளம்‌, 
கோமரசங்குளம்‌, கோயில்‌ குளம்‌ ஆகிய கிராமங்களில்‌ மரணமானவர்களின்‌ மரணசடங்கிற்கு உதவிகள்‌ 
செய்யப்பட்டன 

சிரமதானம்‌ (பொது) 


05.06.91 குருமண்காடு தொடக்கம்‌ பின்ளையார்‌ கோயில்‌ வரையிலான பாதையை கழகத்‌ தோழர்களும்‌ பொது 
மக்களும்‌ சீர்படுத்தினர்‌. 


01.03.92 மகாரம்யைக்‌ குளத்தில்‌ பாவிக்க முடியாத நிலையில்‌ இருந்த வீதிகள்‌ சிரமதானத்தின்‌ மூலம்‌ 
திருத்தப்பட்டது 
10.03.92 கூமாங்குளத்து பாதைகள்‌ சிரமதானம்‌ மூலம்‌ திருத்திக்‌ கொடுக்கப்பட்டன. 


29.03.92 தோணிக்கல்‌ பாதைகள்‌ சிரமதானம்‌ மூலம்‌ சீர்திருத்தப்பட்டது. 


12.06.92 குருமண்காடு சந்தியிலிருந்து யு.சி குவாட்டர்ஸ்‌ வரையிலான பாதையை பொது மக்கள்‌ உதவியுடன்‌ 
கழகத்‌ தோழர்கள்‌ சீரமைத்தனர்‌ 





2,000 


2,000 


7,500 


15,000 


3,00,000 


2,000 
5,000 
700 


1,500 


5,000 


1,500 
3,500 


2,000 


3,000 


21,500 





9 


கணவனாக கைகளாக கை கைகா சைகை சைகை கை க க க க க க க க க க க ககக கை கை கை கை சை கைக சைகை சசனகைகசசைசைசைசை சனக சைகை 
எ ரன்ன எர னை வன கை கனக வ எல ட பரதவ ல வவ அவவ அனவ வ வவ வ வக த வை வ வைகை கவ வை வைக கை வைக வ கை சைக கக கை சைகை கைக க வசன கை வை சைக வ வைகை கை கைக சைகை ணன 


08.10.92 அண்ணா நகரில்‌ பாவனையின்றிக்‌ கிடந்த வீதிகள்‌ சிரமதானம்‌ மூலம்‌ திருத்தம்‌ செய்யப்பட்டது 1,500 


ஆசிக்குளத்திலிருந்து மடுகந்தை (சிங்கள கிராமம்‌) வரையிலான பாதையை தமிழ்‌ - சிங்கள 


மக்களுடன்‌ சேர்ந்து தோழர்கள்‌ திருத்தி கொடுத்தனர்‌. 3,000 
செட்டிக்குளம்‌ கிறிஸ்துவ, இந்து கோயிலகன்‌ சிரமதானம்‌ மூலம்‌ துப்புரவு செய்யப்பட்டன 5,000 
வீரருரம்‌ பெரியார்‌ பகுதி பாதைகள்‌ சிரமதானம்‌ மூலம்‌ திருத்தி மாவனைக்கு கொண்டுவரப்பட்ட து. 3,000 
சின்னச்சிற்பிக்குளம்‌ முஸ்லிம்‌ கிராமத்து பன்னிவாசல்‌ சிரமதானம்‌ மூலம்‌ திருத்தம்‌ செய்யப்பட்டது 3,000 


புலிகளால்‌ அநியாயமான முறையில்‌ விரட்டியடிக்கப்பட்ட அப்பாவி முஸ்லிம்‌ மக்கள்‌ மீளக்‌ 

குடியமர்த்த தீவிர முயற்சி எடுத்ததின்‌ பயனாக முதல்‌ முதலில்‌ பட்டாணிச்சூர்‌ புளியராங்குளத்தில்‌ 

தோழர்கள்‌ எல்லா நிலையங்களையும்‌ பாதைகளையும்‌ சீர்திருத்தி கொடுத்தனர்‌. இதனால்‌ மீண்டும்‌ 3,000 
முஸ்லிம்கள்‌ தம்‌ தொழுகைகளை ஆரம்பித்தனர்‌. 


மட்டக்களப்பு மாவட்டம்‌ 





பொருட்கள்‌ அன்பளிப்பு 

03.01.92 துறைநீலாவணை மத்திய விளையாட்டுக்‌ கழகத்திற்கு விளையாட்டு உபகரணங்கள்‌ வழங்கப்பட்டது. 
08.01.91 இந்துக்கல்லூரி பாடசாலைக்கு ர கட்டர்‌ உபகரணங்கள்‌ வழங்கப்பட்டன. 

29.11.91 புதிய வன்னியார்‌ தெரு வானவில்‌ விளையாட்டு கழகத்திற்கு உபகரணங்கள்‌ வழங்கப்பட்டன. 
03.06.91 பறக்கும்‌ மின்‌ விளையாட்டுக்‌ கழகத்திற்கு சீருடைகள்‌ வாங்கிக்‌ கொடுக்கப்பட்டன 

28.02.92 நாவற்குடா விபுலானந்தா விளையாட்டுக்‌ கழகத்திற்கு விளையாட்டு க்‌ கொடுக்கப்பட்டன 


வாவி வீதி நிமூட்டன்‌ மோஸ்‌ விளையாட்டுக்‌ கழகத்திற்கு விளையாட்டு உபகரணங்கள்‌ வழங்கப்பட்டன. 


, கல்லடி விளையாட்டுக்‌ கழகத்திற்கு கேடயம்‌ ஒன்று அன்பளிப்பு செய்யப்பட்டது. 10,000 
புனரமைப்பு 
களுவாஞ்சிக்குடி அரசினர்‌ வைத்திய சரலையில்‌ பொதுமக்கள்‌ பரவனைக்கென ஆசனங்கள்‌ அமைத்துக்‌ 3,500 
கொடுக்கப்பட்ட து. 
கல்லடித்தெரு திரழெனயதையம்மன்‌ கோயில்‌ திருத்த வேலைக்கு சீமெந்து வாங்கித்‌ தரப்பட்ட து. 2,500 
வாவிக்கரையில்‌ அமைந்துள்ள வீரகத்தி பிள்ளையார்‌ கோயில்‌ புனரமைப்புக்காக உதவி வழங்கப்பட்டது. 10,000 





ஆறுமுகத்தான்‌ குடியிருப்பு கோயில்‌ திருத்தி கொடுக்கப்பட்டது. 


மட்டக்களப்பு மருத்துவமனைக்குப்‌ பின்னால்‌ உன்ன கோயில்‌ திருத்தி கொடுக்கப்பட்டது. 3,000 
தொழில்‌ திட்ட உதவி 
11.12.91 அன்னை வேளாங்கன்னி வீதியைச்‌ சேர்ந்த ஒருவருக்கு மரக்கறி வியாபாரம்‌ செய்ய உதவி 
வழங்கப்பட்டது. 2.000 
ஆஙித்தியமலையைச்‌ சேர்ந்த ஏதிலி ஒருவருக்கு சுயதொழில்‌ தொடங்க உதவி வழங்கப்பட்டது. 1,000 
ஆயித்தியமலை புல்லுமலை ஆகிய பகுதிகளில்‌ இருந்து ஏதிலிகளாக்கப்பட்டு வந்த 1௦ குடும்பங்களுக்கு 
தொழில்முயற்சிக்கு உதவி வழங்கப்பட்டன. 15,000 


ஏதிலிகள்‌, வறியவர்கள்‌ நலன்‌ காத்தல்‌ 


23.09.91 நாவற்குடா கலாச்சார மண்டல! அகதி முகாம்‌ குடிநீர்‌ பிரச்சினைத்‌ தீர்க்க கிணறு ஒன்று அமைத்துக்‌ 
கொடுக்கப்பட்டது 12,500 


A 





10 


ccc) 





கல்வி நலன்‌ 
3 ஆம்‌ வட்டார நற்பணிமன்றத்திற்கு அப்பியாசக்‌ கொப்பிகள்‌. வழங்கப்பட்ட து 
மண்டூர்‌ 18 -ஆம்‌ கிராமம்‌ விக்னேஷ்வரா வித்தியாலயத்தில்‌ சிறு;திருத்த வேலை செய்துத்‌ தரப்பட்டது 
புதுநகர்‌ சர்வோதய பாலர்பாடசாலையின்‌ திருத்தவேலை செய்து கொடுக்கப்பட்டன. 


திருகோணமலை மாவட்டம்‌ 


கல்வி நலன்‌ 


08.01.92 அன்பு இல்லத்தை சேர்ந்த அநாதை பிள்ளைகளுக்கு பள்ளிச்‌ சீருடைகளும்‌ பன்னி உபகரணங்களும்‌ 
வழங்கப்பட்டன 


15.06.92 சிவானந்த தபோவனத்து மாணவர்களுக்கு பன்னி சீருடைகளும்‌ பன்னி உபகரணங்களும்‌ வழங்கப்பட்டன 
2 ஆம்‌ கட்டை ஏதிலிகள்‌ முகாமில்‌ சிறுவர்‌ பாடசாலை அமைக்கப்பட்டது 


18.08.92 பச்சனுரர்‌ ஏதிலிகள்‌ முகாமிலுன்ளன மாணவ மாணவிகளுக்கு பன்னி சீருடைகளும்‌, அப்பியாச 
டுகாப்பிகன்‌, எழுதூகோல்கள்‌, கொம்பஸ்‌ போன்றனவும்‌ வழங்கப்பட்டன 


18.11.92 புனிதசவேரியர்‌ பாடசாலைக்கு புத்தகங்கள்‌ வழங்கப்பட்டன 
கலைமகள்‌ மகா வித்தியாலயத்தின்‌ பரிசளிப்பு விழாவுக்கு புத்தகங்கள்‌ அன்பளிப்பாக வழங்கர்படடடன 


ஏதிலிகள்‌, வறியவர்கள்‌ நலன்‌ காத்தல்‌ 


20.08.92 சைனாபஜாரைச்‌ சேர்ந்த வறிய குடும்பமொன்றுக்கும்‌ பச்சணூம்‌ ஏதிலி ஒருவருக்கும்‌ உதவிகள்‌ 
செய்துத்‌ தரப்பட்ட து 


சோலையடி ஏதிலிகள்‌ முகாமைச்‌ சேர்ந்த சிலருக்கு தேவையான உதவிகள்‌ செய்யப்பட்டன. 
உவர்மலை வறிய பெண்மணி ஒருவருக்கு உதவி கொடுக்கப்பட்டது 

மருத்துவம்‌ 
மூதூறைச்‌ சேர்ந்த கண்பார்வை இழந்த ஒருவருக்கு கண்‌ சிகிச்சை செய்வதற்கு உ தவய்பட்ட து . 
3 ஆம்‌ கட்டை ஏதிலி ஒருவருக்கு மருத்துவ உதவி செய்துத்தரப்பட்ட து. 

புனரமைப்பு 

16.06.92 லிங்க நகர்‌ முருகன்‌ ஆலயம்‌ புனரமைத்து கொடுக்கப்பட்டது. 


இந்தியாவிலிருந்து திரும்பி வந்த ஏதிலி ஒருவருக்கு பாலையூற்றில்‌ தன்‌ வீட்டைத்‌ திருத்துவதற்கு 
உதவி செய்யப்பட்டது 


19.01.93 கந்தனாயைச்‌ சேர்ந்த சிங்களவர்‌ ஒருவருக்கு வீடுத்‌ திருத்த உதவி வழங்கப்பட்டது 
தொழிற்திட்ட உதவி 
29.06.92 லிங்கநகரைச்‌ சேர்ந்த 3 குடும்பங்களுக்கு கோழிப்‌ பண்ணை செயற்படுத்த உதவி தரப்பட்டன. 


21.09.92 மேலும்‌ உவரம்மலை, லிங்கநகர்‌, பாலைஞயூற்று சாம்பல்தீவு போன்ற இடங்களில்‌ வாழும்‌ 1௦ விதவைப்‌ 
பெண்களுக்கு கோழிப்பண்ணைகள்‌ அமைத்து தரப்பட்டன 


பாலையுற்றில்‌ இன்னொருவருக்கு சுயதொழில்‌ முயற்சிக்கு உதவப்பட்டது 


18.01.93 கந்தளாய்‌, பேராறு 2 ஆம்‌ யுனிட்டை சேர்ந்த மாதர்‌ சங்கத்திற்கு தையல்‌ பயிற்சி உபகரணங்கள்‌ 
வழங்கப்பட்டன 


7,100 


65,000 


65,000 





3,200 


32,000 
7,000 


6,000 


1,500 


3,700 


4,000 


1,500 





15,000 


3,500 





pc cc 








11 





அம்பாறை மாவட்டம்‌ 
நன சனா ES மாணா மான மான என மான 


கல்வி நலன்‌ 


13.08.92 காரைத்தீவு ஏதிலிகள்‌ முகாம்‌ மாணவர்களுக்கு விளையாட்டுப்‌ போட்டி நடத்தப்பட்டதுடன்‌, 
சிறுவர்பாடசாலைக்கு உபகரணங்கள்‌ வழங்கப்பட்டது 


18.09.92 காரைத்தீவு ஏதிலி முகாமில்‌ தங்கி வரும்‌ மல்வத்தை பகுதி மாணவர்களுக்கு கல்வி வசதிக்காக 
நிலையம்‌ ஒன்று அமைத்துக்‌ கொடுக்கப்பட்டது 


10.10.92 காரைத்தீவு ஏதிலி மாணவர்களுக்கு அப்பியாசக்‌ கொப்பிகள்‌ வழங்கப்பட்டது 


நவம்பர்‌ 
1992 வீரமுனை பாடசாலைக்கு முட்கம்பி வேலி அமைக்கப்பட்டது 


15.12.92 காரைத்தீவு விபுலானந்தர்‌ விளையாட்டுக்‌ கழகத்திற்கு உபகரணங்கள்‌ வழங்கப்பட்டன. 
ஏதிலிகள்‌, வறியோர்‌ நலன்‌ காத்தல்‌ 
30.12.91 காரைத்தீவு ஏதிலிகள்‌ முகாமிற்கு ஈமக்கிரியைகளுக்கான உதவி தரப்பட்டது. 


கல்முனை கர்மேல்‌ பாத்திமா கல்லூரி முகாம்‌ ஏதிலிகளுக்கு உடுதுணிகள்‌ வழங்கப்பட்டன. (அத்துடன்‌ 
வவுனியாவில்‌ எமது தோழர்களினால்‌ சேகரிக்கப்பட்ட உடுப்டிகளும்‌ வழங்கப்பட்டன.) 


18.07.92 வீரமுனையைச்‌ சேர்ந்த 15௦ குடும்பங்களுக்கு பாய்களும்‌, பன்னி மாணவர்களுக்கு பாடசாலை 
உகரணங்களும்‌ வழங்கப்பட்டன. 


தொழிற்‌ திட்ட உதவி 


21.10.92 யுத்தத்தின்‌ போது அங்கவீனமடைந்த தோழர்‌ ஒருவருக்கு சுயதொழில்‌ திட்டத்திற்கு உதவி 


வழங்கப்பட்டது. 


கல்முனை கார்மேல்‌ பாத்திமாக்‌ கல்லூரி ஏதிலி ஒருவருக்கு சுயதொழில்‌ தொடங்க மிதிவண்டி ஒன்று 


வாங்கி கொடுக்கப்பட்ட து. 
புனரமைப்பு 
பாண்டிருப்பில்‌ விதவைகள்‌ 16 பேருக்கு வீடுகள்‌ திருத்தியும்‌, கட்டியும்‌ கொடுக்கப்பட்டன 


மன்னார்‌ மாவட்டம்‌ 


கன எனன CE ES மானா CES ES மான மா எ 

மருத்துவமனை, மருத்துவ உதவிகள்‌ 

13.7.92 மன்னார்‌ மருத்துவமனை திருத்த வேலைகள்‌ மேற்கொள்ளப்பட்ட துடன்‌ வர்ணம்‌ பூசப்பட்டது. இது 
எமது தோழர்களாலேயே மேற்கொள்ளப்பட்டது. 


16.7.93 செயலதிபர்‌ தோழர்‌ உமாமகேஸ்வரன்‌ நினைவாக நோயாளிகளுக்கு உணவு வழங்கப்பட்ட து. 


மன்னாரில்‌ விசர்நரய்க்‌ கடியால்‌ பாதிக்கப்பட்ட நோயாளிகள்‌ மருந்தில்லாது வேதனையுற்ற வேளை 
உடனடியாக விசர்நாய்ககடி ஊசி மருந்துகள்‌ வழங்கப்பட்டன. 


கண்பார்வையற்ற ஒருவருக்கு உதவி வழங்கப்பட்டது. 
புனரமைப்பு 
8.8.92 பனங்கட்டி க்‌ கொட்டில்‌ கிராமத்தில்‌ சனசமூகநிலையம்‌ ஒன்று அமைத்துக்‌ கொடுக்கப்பட்டது. 


20.8.92 சாவக்காடு,பன்னிமுனை, பெரியக்கடை,பனங்கட்டி கொட்டில்‌, எமில்‌ நகர்‌, ஸ்ரேசன்‌ ரோட்‌ ஆகிய 
இடங்களில்‌ உன்ன 115 ஏழைக்குடும்பங்களுக்கு கிடுகுகன்‌ வழங்கப்பட்டன. 


தாழ்வு பாடு கிராமத்து நூலகத்துக்கு வர்ணம்‌ தீட்டப்பட்டு தேவையான தளயாடங்களும்‌ 


வழங்கப்பட்டன. 


10,000 


12,000 


12,500 


6,000 


1,000 


2,000 


35,000 


1,00,000 


7,000 


1,500 


35,500 


85,500 





ணய ப ட... ப பப 1பபவமவவதரைனவா கனத கவாதைத வாய ைகைகாகளகா யவ ளகக யக அனைவ வைவா க னன வாக வய கதைக லைய வை மாறாதா வளையை வரக வா தகைய வாரை கடக வவை வைக வராவ டை வாத கவசகவ ளாம அவன ப ளவக வயா, 


12 


பேசாலையில்‌ தீக்கு இரையான வீடு கட்ட உதவி வழங்கப்பட்டது. 











1,800 
சிரமதானம்‌. 
29.8.92 பனங்கட்டிக்கொட்டில்‌ கிராமத்தது பாதையின்‌ இரு மருங்குகளிலும்‌ உள்ள காடுகள்‌ அழிக்கப்பட்டு 
பாதையும்‌ திருத்திக்‌ கொடுக்கப்பட்ட து. 6,000 
கோவில்‌ 
20.7.92 செயஸ்டியார்‌ கோயில்‌ ஆண்டு விழாவுக்கு அரிசி: தேங்காய்‌ பொன்ற பொருட்கள்‌ வழங்கப்பட்டது. 4,500 
7.8.92 வைரவர்‌ கோயில்‌ பொங்கல்‌ விழா சிறப்பாக நடத்திக்கொடுக்கப்பட்டதோடு. அன்னதானமும்‌ 
வழங்கப்பட்டது. 9,000 
உயப்டுக்குளம்‌, மூர்வீதி ஆகிய பன்ளிவாசல்களுக்கு பேரிச்சம்‌ பழம்‌ வழங்கப்பட்டது. 3,500 
அந்தோணியார்‌ கோயில்‌ ஆத்மாக்கள்‌ திருநாளுக்கு உதவி வழங்கப்பட்டது. 4,000 
மரணசடங்கு 
சின்னக்கடையில்‌ மரணமடைந்த ஒருவருக்கு மரணசடங்கு செய்ய உதவி வழங்கப்பட்டது. 2,500 
முள்ளிக்குளத்தைச்‌ சேர்ந்த, சன்னி வில்லேஜ்‌ அகதிமுகாமில்‌ தங்கி இருந்த ஒருவரின்‌ மரணசடங்கு 5,000 
உதவி வழங்கப்பட்ட து. 
போரினாலும்‌, புலிகளினாலும்‌ பாதிக்கப்பட்ட கழகஉறுப்பினர்களின்‌ குடும்பங்களுக்கு புனர்வாழ்வு 
உதவியாக 1,58,000/- வழங்கப்பட்டது. 
௬யதொழில்‌ முயற்சிகளில்‌ ஈடுபட விரும்பிய 18 கழக (குடும்ப) உறுப்பினர்களுக்கு உதவித்‌ 
தொகையாக 3,75,000/- 1992 வைகாசி, புரட்டாதி மாதங்களில்‌ வழங்கப்பட்ட து. 
மன்னார்‌ 
மருத்துவமனையின்‌ . 
புனரமைப்பு 
வேலைகள்‌ 















வீரமுனையில்‌ மீளக்‌ 
குடியமர்ந்தவர்களுக்கு 
உதவிகள்‌ 
வழங்கப்படுகின்றன 


1 


வடக்கில்‌ இருந்து 
புலிகளால்‌ 
விரட்டியடிக்கப்பட்ட 
லிம்‌ சகோதரர்கள்‌ 





மட்டக்களப்பு 
மருத்துவமனைக்கு 
உபகரணங்கள்‌ 
வழங்கப்படுகின்றன. 








ஜனநாயக மக்கள்‌ விடுதலை முன்னணி ௫7) 


தமிழீழ மக்கள்‌ விடுதலைக்‌ கழகம்‌ (PLOTE) 





